nIti veNpA (in tamil script, TSCII format) Page 1 of 17 


Project Madurai 


மதுரை தமிழ்‌ இலக்கிய 
மின்தொகுப்புத்‌ திட்டம்‌ 


nIti veNpA (author unknown) 
(in tamil script, TSCII format ) 


நீ தி வெண்பா 
(ஆசிரியர்‌ யார்‌என தெரியவில்லை) 


Etext input & Proofreading: Mr. N.D. Logasundaram & his daughter Ms. 
Selvanayagi, Chennai, Tamilnadu, India 

web version: Mr. N.D. Logasundaram, Chennai, Tamilnadu & Mr. K. 
Kalyanasundaram, Lausanne, Switzerland 

Source acknowledgement: Publication from M/s vAviLLa rAmasvAni 
cAstrulu & sons 292, Esplanade Chennai 

' Akshaya Thai ' printed at ' The Sri Rama Press ' 15, Broadway Madras. 
1927. 

Editor ' mani tirunAvukkaracu mutaliar ' paccaappan kallUrit 
tamizAciriyar". 


This Etext file has the verses in tamil script in TSCII-encoding 
(version 1.7) 
So you need to have a TSCII-conformant tamil font to view the Tamil 
part properly. Several TSCII conformant fonts are available free 
for use on Macintosh , Unix and Windows (95/98/NT/3.11) platforms at 
the following websites: 
http://www.tamil.net/tscii/ 
http://www.geocities.com/Athens/5180/tsctools.html 
In case of difficulties send an email request to 
kalyan@geocities.com 


© Project Madurai 2002 

Project Madurai is an open, voluntary, worldwide initiative devoted 
to preparation of electronic texts of tamil literary works and to 
distribute them free on the Internet. Details of Project Madurai 


nIti veNpA (in tamil script, TSCII format) Page 2 of 17 


are 
available at the website http://www.tamil.net/projectmadurai 


You are welcome to freely distribute this file, provided this 
header page is kept intact. 


நீதி வெண்பா 


கடவுள்‌ வாழ்த்து 


மூதுணர்ந்தோர்‌ ஒதுசில மூதுரையைப்‌ பேதையேன்‌ 
நீ திவெண்பா வாக நிகழ்ந்துவேன்‌ - ஆதிபரன்‌ 
வாமான்‌ கருணை மணிஉதரம்‌ பூத்தமுகல்‌ 
கோமான்‌ பெருங்கருணை கொண்டு. 


நூல்‌ 
1. நல்லோர்‌ எங்கும்‌ தொன்றலாம்‌ 


தாமரைபொன்‌ முத்துச்‌ சவரம்கோ ரோசனைபால்‌ 
பூமருகேன்‌ பட்ருப்‌ புனுகுசவ்வாது - ஆம்‌அழல்மற்று 
எங்கே பிறந்தாலும்‌ எள்ளாரே நல்லோர்கள்‌ 
எங்கே பிறந்தாலும்‌ என்‌ 


2. உயர்வடைய உயரிடமே சேர்க 


அரிமந்‌ திரம்புகுந்தான்‌ ஆனை மருப்பும்‌ 
பெருகொளிசேர்‌ முத்தும்‌ பெறலாம்‌ - நரிநுழையில்‌ 
வாலும்‌ சிறிய மயிர்‌என்பும்‌ கர்த்தபத்தின்‌ 
கோலுமல்லால்‌ வேறுமுண்டோ சொல்‌. 


3. அறிவடையோர்‌ பகைவனாகினும்‌ நண்பனே 


அறிவன்‌ பகையேனும்‌ அன்புசேர்‌ நட்பாம்‌ 

சிறுவன்‌ பகையாம்‌ செறிந்த - அறிவுடைய 

வென்றி வனசரன்தான்‌ வேதியனைக்‌ காத்தான்‌ முன்‌ 
கொன்றதொரு வேந்தைக்‌ குரங்கு. 


4. இன்சொல்லே யாவரும்‌ கேட்பர்‌ 
மென்மதுர வாக்கால்‌ விரும்பும்‌ சகம்‌ கடின 


வன்மொழியி னால்‌ இகழும்‌ மண்ணுலகம்‌ - நன்மொழியை 
ஒதுகுயில்‌ ஏதங்கு உதவியது கர்த்தபந்தான்‌ 


nIti veNpA (in tamil script, TSCII format) 


ஏதபரா தம்செய்தது இன்று 
5. அன்பினால்‌ மாற்றோரிடமும்‌ நன்மை 


பகைசேறும்‌ எண்ணான்கு பல்கொண்டே நல்நா 
வகைசேர்‌ சுவைஅருந்து மாபோல்‌ - தொகைசேர்‌ 
பகைவரிடம்‌ மெய்யன்பு பாவித்து அவரால்‌ 
சுகமுறுதல்‌ நல்லோர்‌ தொழில்‌. 


6. பயனற்றவை 


காந்தன்‌இல்‌ லாத கனங்குழலாள்‌ பொற்பு௮வமாம்‌ 
சாந்தகுணம்‌ இல்லார்‌ தவம்‌அவமாம்‌ - ஏந்திழையே 
அன்னைஒல்லாப்‌ பிள்ளை இருப்பது அவம்‌ அவமே 
துன்னெயிறில்‌ லார்ஊண்‌ சுவை. 


7. கல்விக்கு இளமையே காலம்‌ 


வருந்தவளை வேய்‌அரசர்‌ மாமுடியின்‌ மேலலாம்‌ 
வருந்த வளையாத மூங்கில்‌ - தரித்திரமாய்‌ 
வேழம்பர்‌ கைப்புகுந்து மேதினியெல்‌ லாம்திரிந்து 
தாழும்‌அவர்‌ தம்மடிக்கீழ்த்‌ தான்‌. 


8. இரப்பது அற்பமே 


நொய்துஆம்‌ திரணத்தின்‌ நொய்தாகும்‌ வெண்பஞ்சின்‌ 
நொய்தாம்‌ இரப்போன்‌ நுவலுங்கால்‌ - நொய்யசிறு 
பஞ்சுகனில்‌ நொய்யானைப்‌ பற்றுதோ காற்றணுக 
அஞ்சுமவன்‌ கேட்பது அறிந்து. 


9. நலமாகவாழ ஓர்‌ பொழுதுண்க 


ஒருபோது யோகியே ஒண்டளிர்க்கை மாதே 
இதுபோது போகியே யென்ப - திரிபோது 
ரோகியே நான்குபோது உண்பான்‌ உடல்விட்ருப்‌ 
போகியே யென்று புகல்‌. 


18. எல்லாம்‌ அறிவர்‌ ஞானியர்‌ 


கண்ணிரண்டே யாவர்க்கும்‌ கற்றோர்க்கு மூன்றுவிழி 
எண்ணுவழி ஏழாகும்‌ ஈவோர்க்கு - நண்ணும்‌ 
அநந்தம்‌ தவத்தால்‌ அருள்ஞானம்‌ பெற்றோர்க்கு 
அநந்தம்‌ விழியென்று அறி. 


11. இல்வாழ்தலே நல்வழி 


Page 3 of 1? 


nIti veNpA (in tamil script, TSCII format) 


உற்றபெருள்‌ சுற்றம்‌ உறநன்‌ மனைவியுடன்‌ 
பற்றிமிக வாழ்க பசுவின்பால்‌ - பற்றி 
நதிகடத்தல்‌ அன்றியே நாயின்வால்‌ பற்றி 
நதிகடத்தல்‌உண்டோ நவில்‌. 


12. துறந்தோரே உலகம்‌ ஆள்பவர்‌ 


ஆசைக்கு அடியான்‌ அகிலலோ கத்தினுக்கும்‌ 
ஆசற்ற நல்லடியான்‌ ஆவானே - ஆசை 
தனையடிமை கொண்டவனே தப்பாது உலகம்‌ 
தனையடிமை கொண்டவனே தான்‌. 


13. பாவம்‌ பலவகையாம்‌ 


ஆன்‌அந்‌ தணர்மகளிர்‌ அன்பாம்‌ குழந்தைவதை 
மானம்‌ தெறும்பிசி வார்த்தைஇவை - மேனிறையே 
கூறவரு பாவம்‌ குறையாதுஓவ்‌ வொன்றுக்கும்‌ 
நூறுஅதிகம்‌ என்றே நுவல்‌. 


14. இவர்‌ இழிவினை எய்துவர்‌ 


பெற்றமைக்யும்‌ என்னாப்‌ பெரியோரும்‌ பெற்றபொருள்‌ 
மற்றமையும்‌ என்றே மகிழ்வேந்தும்‌ - முற்றியநன்‌ 
மானமிலா இல்லாளும்‌ மானமுறு வேசியரும்‌ 

ஈன முறுவார்‌ இவர்‌. 


15. கல்விதன்மாண்பு கற்றோரே அறிவர்‌ 


கற்றோர்‌ கனம்‌௮றிவர்‌ கற்றோரே கற்றறியா 
மற்றோர்‌ அறியார்‌ வருத்தமுறப்‌ - பெற்றறியா 
வந்தி பரிவாய்‌ மகவைப்‌ பெறும்துயரம்‌ 
நொந்துஅறிகு வாளோ நுவல்‌. 

16. செயலின்‌ முன்‌ எண்ணுக 

செய்யும்‌ ஒருகருமம்‌ கேர்ந்து புரிவது௮ன்றிச்‌ 
செய்யின்‌ மனத்தாபம்‌ சேருமே - செய்யவொர 


நற்குடியைக்‌ காத்த நகுலனைமுன்‌ கொன்றமறைப்‌ 
பொற்கொடியைச்‌ சேர்துயரம்‌ போல்‌. 


17. நயமான சொல்லால்‌ நன்மையே 
நாவின்‌ நுனியில்‌ நயமிருக்கின்‌ பூமாதும்‌ 


நாவினிய நல்லோரும்‌ நுண்ணுவார்‌ - நாவின்நுனி 
ஆங்கடின மாகில்‌ அத்திருவும்‌ சேராள்முன்‌ 


Page 4 of 17 


nIti veNpA (in tamil script, TSCII format) 


ஆங்கே வரும்மரண மாம்‌. 
18. புல்லோர்க்கண்‌ எல்லாம்‌ நஞ்சே 


ஈக்கு விடம்தலைில்‌ எய்தும்‌ இருந்தேளுக்கு 
வாய்த்த விடம்கொருக்கில்‌ வாழுமே - நோக்கரிய 
பைங்கண்அர வுக்குவிடம்‌ பல்‌அளவே துர்ச்சனருக்கு 
அங்கம்முழு தும்விடமே ஆம்‌. 


19. அடங்காமை தீயவர்‌ பண்பு 


துர்ச்சனரும்‌ பாம்பும்‌ துலையொக்கி னும்பாம்பு 
துர்ச்சனரை யொக்குமோ தொகையே - துர்ச்சனர்தாம்‌ 
எந்தவிதத்தாலும்‌ இணங்காரே பாம்புமணி 
மந்திரத்தால்‌ ஆமே வசம்‌. 


20. அல்லோரின்‌ சேய்மை நன்றே 


கொம்புளதற்கு ஐந்து குதிரைக்கு பத்துமுழம்‌ 
வெம்புகரிக்கு ஆயிரம்தான்‌ வேண்டுமே - வம்புசெறி 
தீங்கினர்தம்‌ கண்ணில்‌ தெரியாத தூரத்து 
நீங்குவதே நல்ல நெறி. 


21. புல்லோரை திருத்துவது எளிதல்ல 


அவ்விய நெஞ்சத்து அறிவில்லாக்‌ துர்ச்சனரைச்‌ 
செவ்வியர்‌ ஆக்கும்‌ செயலுண்டோ - திவ்வியநல்‌ 
கந்தம்‌ பலவும்‌ கலந்தாலும்‌ உள்ளியது 

கந்தம்‌ கெருமோ கரை. 


22.6 HOD புல்லோரும்‌ நிகரே 


துன்னும்‌ இருமலும்‌ துர்ச்சனரும்‌ ஒக்குமே 
மன்னும்‌ இனிமையால்‌ மாறாகப்‌ - பன்னும்‌ 
கருவும்‌ கருநேர்‌ கருமொழியும்‌ கண்டால்‌ 
கரக வசமாகை யால்‌. 


23. புல்லோர்‌ பண்பு 

செங்கமலப்‌ போதுஅலர்ந்த செவ்விபோ லும்வதனம்‌ 
தங்கு மொழிசந்‌ தனம்போலும்‌ - பங்கியெறி 
கத்தரியைப்‌ போலும்‌இளங்‌ காரிகையே வஞ்சமனம்‌ 
குத்திரர்பால்‌ மூன்று குணம்‌. 


24.கடையன்‌ சொல்‌ நிற்காது 


Page o of 1? 


nIti veNpA (in tamil script, TSCII format) 


ந சனோ நீசன்‌ நினையுங்கால்‌ சொல்தவறும்‌ 
நீசனே நசன்‌ அவனையே - நசப்‌ 

புலையனாம்‌ என்றுரைக்கும்‌ புல்லியனே மேலாம்‌ 
புலையனாம்‌ என்றே புகல்‌. 


25. தயவர்கம்‌ ஒழுக்கம்‌ போற்றாதே 


ஞானம்‌ஆ சாரம்‌ நயவார்‌ இடைப்புகமும்‌ 
ஏனைநால்‌ வேகம்‌ இருக்குநெறி - தான்மொழியில்‌ 
பாவநிறை சண்டாளர்‌ பாண்டத்துக்‌ கங்கைநீர்‌ 
மேவுநெறி யென்றே விடு. 


26. கொடியவரை நல்லோர்‌ ௮ணுகார்‌ 


குணநன்கு உணராக்‌ கொடியோர்‌ இடத்தில்‌ 
குணநன்‌ குடையார்‌ குறுகார்‌ - குணமுடைமை 
நண்ணாச்‌ சமண நகரத்தில்‌ தூசொலிக்கும்‌ 
வண்ணானுக்கு உண்டோ வழக்கு. 


27. இடத்தினால்‌ தான்‌ சீர்‌ சிறப்பு 


ஆனை மருப்பும்‌ அருங்கவரி மான்மயிரும்‌ 
கான வரிஉகிரும்‌ கற்றோரும்‌ - மானே 
பிறந்தஇடத்து அன்றிப்‌ பிறிதொருதே சத்தே 
செறிந்தஇடத்து அன்றோ சிறப்பு. 


28. நிலைதவறாமை பெருமை 


தலைமயிரும்‌ கூருகிரும்‌ வெண்பல்லும்‌ தந்தம்‌ 
நிலையுடைய மானவரும்‌ நிற்கும்‌ - நிலைதவறாத்‌ 
தானத்தில்‌ பூச்சியமே சாரும்‌ நிலைதவறும்‌ 
தானத்தில்‌ பூச்சியமோ தான்‌. 


29. ஞானியர்கம்‌ சிறப்பு 
வென்றி வரியுகிரும்‌ வெண்கவரி மான்மயிரும்‌ 
துன்றுமக யானைச்‌ சுடர்மருப்பும்‌ - நின்றநிலை 


வேறுபடி னும்சிறப்பாம்‌ மெய்ஞ்ஞானி நின்றநிலை 
வேறுபடி னும்சிறப்பா மே. 


30. நன்மனையாள்‌ பண்பு 
அன்னை தயையும்‌ அடியாள்‌ பணியும்மலர்ப்‌ 


பொன்னின்‌ அழகும்‌ புவிப்பொறையும்‌ - வன்னமுலை 
வேசி துயிலும்‌ விறல்மந்‌ திரிமதியும்‌ 


Page 6 of 1? 


nIti veNpA (in tamil script, TSCII format) 


பேசில்‌ இவையுடையாள்‌ பெண்‌. 
31. மகளிரின்‌ வாக்கு நிலை 


பெண்ணொருத்தி பேசில்‌ பெரும்பூமி கான்‌அதிரும்‌ 
பெண்ணிருவர்‌ பேசில்விழும்‌ வான்மீன்கள்‌ - பெண்முவர்‌ 
பேசில்‌ அலைசுவறும்‌ பேதையே பெண்பலர்தாம்‌ 
பேசில்‌உலகு என்னாகுமோ பின்‌. 


32. ஈயுகத்தில்‌ இல்லந்தோறும்‌ கூற்றுவன்‌ 


என்னே கிரேகத்‌ திரேணுகையே கூற்றுவனாம்‌ 
தன்னேர்‌ திரருதத்திற்‌ சானகியே - பின்யுகத்தில்‌ 
கூடும்‌ திரெளபதியே கூற்றாம்‌ கலியுகத்தில்‌ 
வீமுதொறும்‌ கூற்றுவனா மே. 


33. அற்பர்‌ நன்மை செய்யார்‌ 


கற்பூரம்‌ போலக்‌ கடலுப்பு இருந்தாலும்‌ 
கற்பூரம்‌ ஆமோ கடலுப்பு - பொற்பூரும்‌ 
புண்ணியரைப்‌ போல இருந்தாலும்‌ புல்லியர்தாம்‌ 
புண்ணியர்‌ ஆ வாரோ புகல்‌. 


34. நல்லோர்‌ பண்பு 


சீலமில்லான்‌ ஏதேனும்‌ செப்பிடினும்‌ தானந்தக்‌ 
காலம்‌ இடமறிந்து கட்ருரைத்தே - ஏலவே 
செப்புமவ னும்தானே சிந்தைநோ காதகன்று 
தப்புமவன்‌ உத்தமனே தான்‌. 


35. ஆர்ப்பரிப்பவர்‌ புல்லியர்‌ 
சிற்றுணர்வோர்‌ என்றும்‌ சிலுசிலுப்பர்‌ ஆன்றமைந்த 
முற்றுணர்வோர்‌ ஒன்றும்‌ மொழியாரே - வெற்றிபெறும்‌ 


வெண்கலத்தின்‌ ஒசை மிகுமே விரிபசும்பொன்‌ 
ஒண்கலத்தில்‌ உண்டோ ஒலி. 


36. அறம்‌ செய்ய காலம்‌ ஏன்‌ 

உள்ளபொழுது ஏதும்‌ உவந்தளிப்பது அல்லாமல்லர்‌ 
எள்ளளவும்‌ ஈய இசையுமோ - கெள்ளுகமிழ்ச்‌ 
சீரளித்கோன்‌ உண்டநாள்‌ சேர்மேகக்‌ துக்கருந்த 
நீரளித்த தோமுந்நர்‌ நின்று. 


37. தீயவரின்‌ சேய்மை நன்று 


Page ? of 1? 


nIti veNpA (in tamil script, TSCII format) 


பேதையரைக்‌ கண்டால்‌ பெரியோர்‌ வழிவிலகி 
ந தியொரு போதல்‌ நெறியன்றோ - காதுமத 
மாகரத்த யானை வழிவிலகல்‌ புன்மலம்தின்‌ 
சூகரத்துக்கு அஞ்சியோ சொல்‌. 


38. உள்ளதும்‌ அல்லாததும்‌ 


மந்திரமும்‌ தேவும்‌ மருந்தும்‌ குருவருளும்‌ 
தந்திரமும்‌ ஞானம்‌ தரும்முறையும்‌ - யந்திரமும்‌ 
மெய்யெனில்‌ மெய்யாய்‌ விளங்குமே மேதினியில்‌ 
பொய்யெனில்‌ மெய்யாகிப்‌ போம்‌. 


39. அடிவர்‌ வெல்ல அரிதானவர்‌ 


ஈசன்‌எதிர்‌ நின்றாலும்‌ ஈசனருள்‌ பெற்றுயர்ந்க 
நேசர்‌எதிர்‌ நிற்பது அரிதாமே - தேசுவளர்‌ 
செங்கதிர்முன்‌ நின்றாலும்‌ செங்கதிர வன்கிரணம்‌ 
தங்குமணல்‌ நிற்கரிதே தான்‌. 


40. அடியவர்‌ கண்ணே கடவுள்‌ திறம்மிகும்‌ 


முற்றும்‌ இறைசெயலே முற்றிடினும்‌ தன்‌௮ருளைப்‌ 
பெற்றவர்தம்‌ பாலே பெரிதாகும்‌ - பற்றுபெருந் 
தாபத்‌ திடத்தே தழன்றிடினும்‌ நற்சோதி 

தீபத்‌ திடத்தே சிறப்பு. 


41. நல்லார்‌ நினையாதவர்‌ 


கன்னியரை பொன்னாண்‌ கழிந்கோரை மற்றயலார்‌ 
பன்னியரை மாயப்‌ பரத்தையரை - முன்னரிய 
தாதியரை நல்லோர்‌ தழுவநினை யார்நரகத்‌ 
தீதுவரு மென்று தெரிந்து. 


42. காயர்‌ ஐவர்‌ 


தன்னை யளித்தாள்‌ தமையன்மனை குருவின்‌ 
பன்னி அரசன்‌ பயில்தேவி - தன்மனையைப்‌ 
பெற்றாள்‌ இவரைவர்‌ பேசில்‌ எவருக்கும்‌ 
நற்றாயர்‌ என்றே நவில்‌. 


43. குளரில்‌ வெம்மையும்‌ கோடையில்‌ தண்மையும்‌ 
வாவியுறை நீரும்‌ வடநிழலும்‌ பாவகமும்‌ 


ஏவனைய கண்ணார்‌ இளமுலையும்‌ - ஓவியமே 
மென்சீ க காலத்து வெம்மைதரும்‌ மெமைகனில்‌ 


Page 8 of 17 


nIti veNpA (in tamil script, TSCII format) 


இன்பாரும்‌ சீதளமா மே. 
44. இன்னாரின்னார்க்கு இவையிவை இல்லையெனல்‌ 


உற்றதொழில்‌ செய்வோர்க்கு உறுபஞ்சம்‌ இல்லையாம்‌ 
பற்றுசெபத்‌ தோர்க்கில்லை பாவங்கள்‌ - முற்றும்‌ 
மவுனத்தோர்க்கு இல்லை வருகாலம்‌ துஞ்சாப்‌ 
பவனத்தோர்க்கில்லை பயம்‌. 


45. செல்வத்தின்‌ சிறப்பு 


ஆபத்து வந்தால்‌ அரும்பொருள்‌ தான்வேண்டுமே 
ஆபத்தேன்பூமாது அருகிருந்தால்‌ - ஆபத்து 
வந்தால்‌ அவளும்‌ மருவாமல்‌ எப்பொருளும்‌ 
அந்தோ வுடன்போம்‌ அறி. 


46. பொருளால்‌ துன்பம்‌ 


இன்னல்‌ தரும்பொருளை ஈட்ருதலும்‌ துன்பமே 
பின்னதனைப்‌ பேணுதலும்‌ துன்பமே - அன்னது 
அழித்தலும்‌ துன்பமே அந்தோ பிறர்பால்‌ 
இழத்தலே துன்பமேயாம்‌. 


47. வினைப்பயன்‌ விடாது 


தானே புரிவினையால்‌ சாரும்‌ இருபயனும்‌ 

தானே அனுபவித்தல்‌ கப்பாது - தான்னூறு 

கோடிகற்பம்‌ சென்றாலும்‌ கோதையே செய்தவினை 
நாடிநிற்கும்‌ என்றார்‌ நயந்து. 

48. ஞானிக்கு துன்பமில்லை துட்டனுக்கு இன்பமில்லை 
துய அறிவினர்முன்‌ சூழ்துன்ப மில்லையாம்‌ 

காயும்‌ விடம்கருடர்க்கு இல்லையாம்‌ - ஆயுன்கால்‌ 


பன்முகன்சேர்‌ தீமுன்‌ பயில்சீத மில்லையாம்‌ 
துன்முகனுக்கு உண்டோ சுகம்‌. 


49. தனித்துண்டல்‌ தகாது 

தென்புலத்தார்‌ தெய்வம்‌ விருந்துஒக்கல்‌ என்றிவரோமு 
இன்புறத்‌ தானுண்டல்‌ இனிதாமே - அன்புறவே 
தக்கவரை இன்றித்‌ தனித்துண்டல்‌ தான்கவர்மீன்‌ 
கொககருந்தல்‌ என்றே குறி. 


90. அடியாரிடையே ஆண்டவன்‌ நிலைப்பான்‌ 


Page Q9 of 1? 


nIti veNpA (in tamil script, TSCII format) 


இந்திரவி நீள்கிரணம்‌ எங்கும்‌ நிறைந்தாலும்‌ 
இந்தரவி காந்தத்‌ திலங்குமே - இந்திரவி 
நேதிரத்தோன்‌ எங்கும்‌ நிறைந்தாலும்‌ நீத்தனருள்‌ 
நேதிரத்தோர்‌ பாலே நிறைவு. 


51. ஆண்டவனை வணங்கு 


தாமோ தரன்முதலேர்‌ சாகல்நூல்‌ சாற்றுவதும்‌ 
பூமேலோர்‌ ஒன்றுவதும்‌ கண்டோமே - நாமுடலை 
நேசிப்பது என்னோ நிலையாகும்‌ சங்கரனைப்‌ 
பூசிப்ப்‌ தொன்றே புகல்‌. 


52. இறப்பதற்கு முன்‌ இறைவனடி தொழு 


அரசின்‌ இலையதனின்‌ அக்கிரமத்‌ கினின்று 
விரைய விழுதுளியே போலும்‌ - புரையுடைய 
ஆக்கைவிடா முன்னம்‌ அரன்பாதம்‌ பூசித்தல்‌ 
நோக்கல்நன்று என்றே நவில்‌. 


53. உயர்ந்த பொருள்கள்‌ 


சத்தியத்தை வெல்லாது அசத்தியந்தான்‌ நீள்பொறையை 
மெத்திய கோபமது வெல்லாது - பத்திமிகு 
புண்ணயத்தை பாவமது வெல்லாது போர்‌அரக்கர்‌ 
கண்ணனைத்தான்‌ வெல்லுவரோ காண்‌. 


54. நற்புதல்வரைப்‌ பெறுக 


பொற்பறிவில்‌ லாதபல புத்திரரைப்‌ பேறலின்ஓர்‌ 
நற்புதல்வனைப்‌ பெறுதல்‌ நன்றாமே - பொற்கொடியே 
பன்றிபல குட்டி பயந்ததினால்‌ ஏதுபயன்‌ 
ஒன்றமையாகோ கரிக்கொன்று ஒது. 


55. பெண்மனத்தையாரறிவார்‌ 


அத்தி மலரும்‌ அருங்காக்கை வெண்ணிறமும்‌ 
கத்துபுனல்‌ மீன்பதம்‌ கண்டாலும்‌ - பித்தரே 
கானார்‌ தெரியல்‌ கடவுளரும்‌ காண்பரோ 
மானார்‌ விழியார்‌ மனம்‌. 


56. யோகிககு பிணியில்லை 
காளவிடப்‌ பாந்தள்‌ கருடனைக்‌ கட்ருமோ 


வாளெரியைக்‌ கட்ருமோ வன்கயிறு - நீளும்‌ 
பவமருளும்‌ பாசம்வெம்‌ பஞ்சேந்‌ துரியம்‌ 


Page 10 of 1? 


nIti veNpA (in tamil script, TSCII format) 


சிவயோகியைப்‌ பிணியாவே. 
57. புண்ணியமே வாழ்வு 


புத்தியொமரு முத்திதரும்‌ புண்ணியத்தா லன்றியே 
மத்தமிகு பாவத்தால்‌ வாழ்வாமோ - வித்துபயிர்‌ 


தாயாகியே வளர்க்கும்‌ தண்புனலால்‌ அல்லாது 
யால்‌ வளருமோ செப்பு. 
ரு 


58. அடியவர்‌ பின்‌ ஆண்டவன்‌ 


சிவனே சிவனே சிவனேயென்‌ பார்பின்‌ 
சிவனுமை யாளொடும்‌ திரிவன்‌ - சிவனருளால்‌ 
பெற்றஇளங்‌ கன்றைப்‌ பிரியாமல்‌ பின்னோடிச்‌ 
சுற்றுபசுப்‌ போல்‌ தொடர்ந்து. 


59. ஈவதை நிறுத்தாதே 


தாமும்கொ டார்கொருப்‌ போர்கமையும்‌ ஈயாதவகை 
சேமம்செய்வாரும்‌ சிலருண்டே - ஏமநிழல்‌ 
இட்முமலர்‌ காய்கனிகள்‌ ஈந்துதவும்‌ நன்மரத்கைக்‌ 
கட்டுமுடை முள்‌எனவே காண்‌. 


60. ஈவோர்‌ வருந்தாமல்‌ ஏற்றல்‌ நன்று 


ஆயுமலர்க்‌ கேன்வண்டு அருந்துவது போலிரப்போர்‌ 
ஈயுமவர்‌ வருந்தாது ஏற்றலறம்‌ - தூயயிளம்‌ 
பச்சிலையைக்‌ கடமறியாப்‌ பற்றி அரிப்பதுபோல்‌ 
அச்சமுற வாங்கல்‌ அகம்‌. 


61. இவர்‌ பிரிவால்‌ இவை நீங்கும்‌ 


மாகா மரிக்கின்‌ மகன்நாவின்‌ நற்சுவைபோம்‌ 
தாதா வெனில்கல்வி தாமகலும்‌ - ஒதிலுடன்‌ 
வந்தோன்‌ மரித்துவிடில்‌ வாகுவலிபோம்‌ மனையேல்‌ 
அந்தோ இவையாவும்‌ போம்‌. 


62. காணத்‌ தக்கன ககாதன 

ஒதுபொருள்‌ கண்டோர்க்கு உறுமாசை நீதியிலாப்‌ 
பாககரைக்‌ கண்டோர்க்குப்‌ பாவமாம்‌ - சீதமலர்‌ 
கண்டோர்க்‌ குறும்வாசம்‌ மற்றமைந்த நற்றவரைத்‌ 
கண்டோர்க்கு உடனாம்‌ கதி. 


63. த யோர்‌ செல்வம்‌ நல்லவர்க்கு யதவாது. 


Page 11 of 17 


nIti veNpA (in tamil script, TSCII format) 


பாவிதனம்‌ கண்டிப்போர்‌ பாலாகும்‌ அல்லகருள்‌ 
மேவுசிவன்‌ அன்பர்பால்‌ மேவாதே - ஓவியமே 
நாயின்பால்‌ அத்தனையும்‌ நாய்தனக்காம்‌ அன்றியே 
துயவருக்கு ஆகுமோ சொல்‌. 


64. துன்பத்திலும்‌ நல்லவர்‌ நல்லவராவார்‌ 


பொன்னும்‌ கரும்பும்‌ புகழ்பாலும்‌ சந்தனமும்‌ 
சின்னம்பட வருத்தம்‌ செய்தாலும்‌ - முன்னிருந்த 
நற்குணமே தோன்றும்‌ நலிந்தாலும்‌ உத்தமர்பால்‌ 
நற்குணமே தோன்றும்‌ நயந்து. 


65. எக்காலத்தும்‌ பகைவராவோர்‌ 


வேசியரும்‌ நாயும்‌ விதிநூல்‌ வயித்தியரும்‌ 

பூசுரரும்‌ கோழிகளும்‌ பொன்னனையாய்‌ - பேசில்‌ஒரு 
காரணந்கான்‌ இன்றியே கண்டவுடனே பகையாம்‌ 
காரணந்தான்‌ அப்பிறப்பே காண்‌. 


66. அழகைக்கொருப்பன 


அன்னமனையாய்‌ குயிலுக்கு ஆனவழகு யின்னிசையே 
கன்னல்‌ மொழியார்க்கு கற்பாமே - மன்னுகலை 
கற்றோர்க்கு அழகு கருணையே ஆசைசமயக்கு 
அற்றோர்க்கு அழகு பொறையாம்‌. 


67. நல்லகாயினும்‌ எண்ணிச்சொல்லுக 


இதமகித வார்த்தை எவர்கேனும்‌ மேலாம்‌ 
இதமெனவே கூறிலிதமன்றே - இதம்‌உரைத்த 
வாக்கினால்‌ ஏரண்ட மாமுனியும்சோழனொரு 
தேக்குநீர்‌ வீழ்ந்தொழிந்தான்‌ சேர்ந்து. 

68. மேன்மையானவர்‌ இருவகையினர்‌ 


இத்தரையோர்‌ தன்னில்‌ இருவரே மேலானோர்‌ 
சித்தி ரசவாதி சிவயோகி - முத்தனையாய்‌ 
நல்குரவு முற்பவமும்‌ நாசம்‌ புரிவாரே 
அல்லவரே வீரியக்‌ கீடம்‌. 

69. ரசவாதி யோகிகளின்‌ முக்குணங்கள்‌ 


அற்றசிவ யோகிக்கு அருஞ்சின்னம்‌ மூன்றுண்மு 
பற்றலகை உன்மத்தர்‌ பாலரியல்‌ - முற்றிரச 


வாதிக்குச்‌ சின்னம்‌ மூன்றுண்டே மகிழ்‌ போகம்‌ ஈதல்‌ இரவாகை என்று. 


Page 12 of 17 


nIti veNpA (in tamil script, TSCII format) 


28. நல்லவர்‌ தீயவர்‌ செயல்‌ 


வல்லவர்பால்‌ கல்வி மதம்‌ஆ ணவம்போக்கும்‌ 
அல்லவர்பால்‌ கல்வி அவையாக்கும்‌ - நல்லிடத்தில்‌ 
யோகம்‌ பயில்வார்‌ உயர்ந்தோர்‌ இழிந்தோர்கள்‌ 
போகம்‌ பயில்வோர்‌ புரிந்து. 


?1. கற்றவராயினும்‌ தீயோர்‌ தீயவரே. 


தீயவர்பால்‌ கல்வி சிறந்தாலும்‌ மற்றவரைக்‌ 
துயவரேன்று எண்ணியே துன்னற்க - சேயிழையே 
தண்ணொளிய மாணிக்கம்‌ சர்ப்பம்‌ தரித்தாலும்‌ 
நண்ணுவரோ மற்றதனை நாடி. 


72. நீத்தோருக்கு உலகதுன்பமில்லை 


ஊருர்‌ யெனும்வனத்தே ஒள்வாட்கண்‌ மாகரெனும்‌ 
கூருர்‌ விடமுட்குழாம்‌ உண்டே - சீரூர்‌ 
விரத்திவை ராக்கியவி வேகத்தொரு தோல்‌ 
உரத்தணியத்‌ தையென்‌ றோது. 


73. இவர்களுக்கு இவையில்லை 

போற்று குருகிளைஞர்‌ பொன்னசை யோர்க்கிலலை 
கோற்று பசிக்கில்லை சுவைபாகம்‌ - தேற்றுகல்வி 
நேசர்க்கு இல்லைசுகமும்‌ நித்திரையும்‌ கமைகர்தம்‌ 
ஆசைக்கில்லையாம்‌ மானம்‌. 


74. தயவருக்கு இடம்கொருக்கக்‌ கூடாது 


நன்றுறியாத்‌ தீயோர்க்‌ கிடமளித்த நல்லோர்க்கும்‌ 
துன்று கிளைக்கும்‌ துயர்சேரும்‌ - குன்றிடத்தில்‌ 
பின்னிரவில்‌ வந்தகரும்‌ பிள்ளைக்‌ கிடமகொருத்த 
அன்னமுதல்‌ பட்டது போலாம்‌. 


75. நல்லோர்‌ தீயவரில்பு 

மனம்வேறு சொல்வேறு மன்னு தொழில்வேறு 
வினைவேறு பட்டவர்பால்‌ மேவும்‌ - அனமே 
மனமொன்று சொல்லொன்று வான்பொருளும்‌ ஒன்றே 
கனம்‌ஒன்று மேலவர்தம்‌ கண்‌. 

76. இதற்கு இதுவழகு 

கண்ணுக்கு இனிய சபைக்குமணி கற்றோனே 


Page 13 of 17 


nIti veNpA (in tamil script, TSCII format) 


விண்ணுக்கு இனியமணி வெய்யோனே - வண்ணநறும்‌ 
சந்த முலையாள்‌ சயனத்து இனியமணி 
மைநகன்‌ மனைக்கு மணி. 


77. நல்லோர்‌ நண்ணம்பற்கு உயிருமளிப்பர்‌ 


பாலின்நீர்‌ தீயணுகப்‌ பால்வெகுண்டரு கப்புகந்து 
மேலும்நீர்‌ கண்டமையும்‌ மேன்மைபோல்‌ - நூலின்நெறி 
உற்றோர்‌ இடுக்கண்‌ உயிர்கொருத்தும்‌ மாற்றுவரே 
மற்றோர்‌ புகல மதித்து. 


78. அடிவர்பொருள்‌ கவர்தலாகாது 


அந்தோ புரமெரித்த அண்ணலடி யார்பொருள்கள்‌ 
செந்தீயினும்‌ கொடிய த£க்கண்டாய்‌ - செந்தீயை 
நீங்கின்‌ சுடாதே நெருந்தூரம்‌ போனாலும்‌ 
ஈங்கச்‌ சுருமே இது. 


79. தீயோர்‌ கேண்மை தீயவே பயக்கும்‌ 


நிந்தையிலாக்‌ துயவரும்‌ நிந்கையரைச்‌ சேரிலவர்‌ 
நிந்தையது தம்மிடத்தே நிற்குமே - நிந்தைமிகு 
தாலநிழில்‌ கீழிருந்தான்‌ ஆன்பா லருந்திடினும்‌ 
பாலதெனச்‌ சொல்லுமோ பார்‌. 


80. கயவர்‌ நற்சொல்‌ ஏற்கார்‌ 


கன்மமே பூரித்த காயத்தோர்‌ தம்செவியில்‌ 
தன்மநூல்‌ புக்காலும்‌ தங்காகே - சன்மமெலும்‌ 
புண்முசமிக்கும்‌ நாய்‌ ஊணாவின்‌ நெய்யதனை 
உண்டு சமிக்குமோ ஒது. 


81. மணமகன்‌ இவனாவான்‌ 


பெண்ணுதவுங்‌ காலைப்‌ பிதாவிரும்பும்‌ வித்தையே 
எண்ணில்‌ தனம்விரும்பும்‌ ஈன்றதாய்‌ - நண்ணிடையில்‌ 
கூரியநல்‌ சுற்றமும்‌ குலம்விரும்பும்‌ காந்தனது 
பேரமுகு தான்விரும்பும்‌ கண்‌. 


82. விருப்பு பல்வகைத்தது 


காந்தநறும்‌ புண்ணைக்‌ கலந்தீ விரும்புமே 
வேந்தர்‌ தனமே விரும்புவர்‌ - சாந்தநூல்‌ 
கல்லார்‌ பகைசேர்‌ கலகம்‌ விரும்புவர்‌ 
நல்லார்‌ விரும்புவர்‌ நட்பு. 


Page 14 of 17 


nIti veNpA (in tamil script, TSCII format) 


83. நீத்தார்‌ நுகர்ப்பொருள்‌ நண்ணலாகாது 


மற்றைக்‌ குழலார்‌ கவினெல்லாம்‌ ஓர்மகவைப்‌ 
பெற்றக்‌ கணமே பிரியுமே - கற்றருளை 

வேட்ட பொரியோர்‌ பெருமையெலாம்‌ வேறொன்றைக்‌ 
கேட்ட பொழுதே கெரும்‌. 


84. த யொழுக்கம்‌ தீமையே நல்கும்‌ 


சீலம்‌ குலம்‌அடியாள்‌ தீண்டின்கெரும்‌ கணிகை 
ஆலிங்கனம்‌ தனநா சமாகும்‌ - நூலிழந்த 
வல்லிகழுவக்குறையும்‌ வாழ்நாள்‌ பிறர்தாரம்‌ 
புல்லினர்க்கெல்‌ லாநலமும்‌ போம்‌. 


85. உண்மையை சிலரே விரும்புவர்‌ 


சத்தயம்‌ எக்காலும்‌ சனவிருத்த மாகுமே 
எத்தயபொய்‌ யார்க்கும்‌ இதமாகும்‌ - நத்தியபால்‌ 
வீமுசென்று விலையாம்‌ மதுயிருந்த 

வீமுதனி லேவி லயாமே. 


86. த யொர்‌ நண்ணிய நல்லோர்க்கும்‌ தீமையே 


நல்லொழுக்கம்‌ இல்லார்‌ இடம்சேர்ந்த நல்லோர்க்கும்‌ 
நல்லொழுக்க மில்லாச்சொல்‌ நண்ணுமே - கொல்லும்விடப்‌ 
பாம்பென வுன்னாரே பழுகையே ஆனாலும்‌ 

தூம்பமரும்‌ புற்றமுத்தால்‌ சொல்‌. 


87. நல்லோரை அறிய வாக்கு 


வாக்குநயத்‌ தாலன்றி கற்றவரை மற்றவரை 
ஆக்கைநயத்‌ தால்‌அறியல்‌ ஆகாதே - காக்கையொமு 
நீலச்‌ சிறுகுயிலை நீருஇசையால்‌ அன்றியே 
கோலத்து அறிவருமோ கூறு. 


88. துயருண்மு இல்லத்தில்‌ 

ஆசைஎனும்‌ பாசத்தால்‌ ஆடவர்தம்‌ சிந்தைதனை 
வீசுமனையாம்‌ தறியில்‌ வீழ்த்தியே - மாசுபுரி 
மாயா மனைவியராம்‌ மாக்கள்‌ மகவென்னும்‌ 
நாயால்‌ கடிப்பித்தல்‌ நார. 


89. தானம்‌ மூவகை 


தானறிந்கோருக்‌ குதவி தன்னால்‌ அமையும்‌எனில்‌ 


Page 1o of 17 


nIti veNpA (in tamil script, TSCII format) 


தானுவந்து ஈதல்‌ தலையாமே - ஆனதனால்‌ 
சொன்னால்‌ புரிதலிடை சொல்லியும்‌ பன்னாள்மறுத்துப்‌ 
பின்னாள்‌ புரிவதுவே பின்‌. 


90. மூவகையார்‌ தன்மைகள்‌ 


உற்ற மறையகத்தின்‌ உய்க்குமவன்‌ உத்தமனே 
மற்றம்‌ மறைபகர்வோன்‌ மத்திமனே - முற்றிழையே 
அத்தம்‌ உறலால்‌ புகல்வான்‌ அதமனென்‌ 

வித்தக நூலோதும்‌ விரித்து. 


91. மூவகையினர்‌ ஈகைத்தன்மை 


உத்தமர்தாம்‌ ஈயுமிடத்து ஒங்குபனை போல்வரே 
மத்திமர்தாம்‌ தெங்குதனை மானுவரே - முத்தலரும்‌ 
ஆம்கமுகு போல்வர்‌ அதமர்‌ அவர்களே 
தேம்கதலியும்‌ போல்வார்‌ தேர்ந்து. 


92. உயர்ந்தோர்‌ கைம்மாறு கருதார்‌ 


எல்லோர்‌ தமக்கும்‌ இனிதுதவல்‌ அன்றியே 
நல்லோர்‌ தமக்குதவி நாடாரே - வல்லதரு 
நாமநிதி மேகம்‌ நயந்துதவல்‌ அன்றியே 
தாமுதவி நாருமோ சாற்று. 


93. தீயோர்‌ சொல்‌ மிகவும்‌ வருத்தம்‌ 


வெய்யோன்‌ கிரணம்‌ மிகச்சுருமே வெய்யவனின்‌ 
செய்யோன்‌ கிரணம்மிகத்‌ தீதாமே - வெய்யககுர்‌ 
எல்லோன்‌ கிரணக்‌ தெரியினிலும்‌ எண்ணமிலார்‌ 
சொல்லே மிகவும்‌ சுரும்‌. 


94. இனிய சொல்லே இன்பம்‌ பயக்கும்‌ 


திங்கள்‌ அமிர்த கிரணம்மிகச்‌ சீதளமே 
திங்களினும்‌ சந்தனமே சீதளமாம்‌ - இங்கிவற்றின்‌ 
அன்பறிவு சாந்தம்‌ அருளுடையார்‌ நல்வசனம்‌ 
இன்பமிகும்‌ சீதள மாமே. 


95. நீற்றின்‌ பெருமை 


சீராம்‌ வெண்ணீற்றுத்‌ திரிபுண்டரம்‌ விடத்தே 
பேரான முத்தி பெறவிரும்பல்‌ - ஆரமிர்க 
சஞ்சீவியை விமுத்தே சாகா திருப்பதற்கு 
நஞ்சே புசித்ததுபோனம்‌ நாமு. 


Page 16 of 1? 


nIti veNpA (in tamil script, TSCII format) 


96. அடியார்கள்‌ தியானத்தில்‌ ஆண்டவர்களை எதிர்பார்ப்பா்‌ 


செந்தாமரை யிரவி சேருதயம்‌ பார்க்குமே 
சந்த்ரோ தயம்பார்க்கும்‌ தண்குமுகம்‌ - கந்தமிகும்‌ 
பூவலரப்‌ பார்க்கும்‌ பொறிவண்டு அரனன்பர்‌ 
தேவரவைப்‌ பார்ப்பர்‌ தெளிந்து. 


97. மந்திரங்கள்‌ ஐந்தெழுத்துக்கு ஒப்பாகா 


வில்லம்‌ அறுகுக்குஒவ்வா மென்மலர்கள்‌ நால்வரெனும்‌ 
நல்லன்பர்‌ சொற்கொவ்வா நான்மறைகள்‌ - மெல்லிநல்லாய்‌ 
ஆமந்திரம்‌ எவையும்‌ ஐந்தெழுத்தை ஒவ்வாவே 

சோமசுந்த ரற்குஎன்றே சொல்‌. 


98. கற்றவர்க்கு நிகரில்லை 


கல்லார்‌ பலர்கூடிக்‌ காதலித்து வாழினும்நூல்‌ 
வல்லான்‌ ஒருவனையே மானுவரோ - அல்‌ஆரும்‌ 
எண்ணிலா வான்மீன்‌ இலகிடினும்‌ வானகத்தோர்‌ 
வெண்ணிலா ஆகுமோ விளம்பு. 


99. சேர்ந்த இடத்தின்‌ பயன்‌ 

சந்தனத்தைச்‌ சேர்கருவும்‌ தக்கமணம்‌ கமழும்‌ 
சந்தனத்தைச்‌ சார்வேய்‌ கழல்பற்ற - அந்தவனம்‌ 
தானுமச்‌ சந்தனமும்‌ தன்னினமும்‌ மாள்வதன்றித்‌ 
தானும்‌ கெடச்சுமுமோ தான்‌. 

100. பெரியோரைச்‌ சேரின்‌ துன்பம்‌ நீங்கும்‌ 
கங்கைநதி பாவம்‌ சசிதாபம்‌ கற்பகந்தான்‌ 

மங்க லுறும்வறுமை மாற்றுமே - துங்கமிகும்‌ 


இக்குணமோர்‌ மூன்றும்‌ பெரியோ ரிடம்சேரில்‌ 
அக்கணமே போமென்று அறி. 


This file was last revised on 20 Feb. 2002 


Page 1? of 1? 


Please send your comments to the webmasters of this website. 


